


| 
| 
உ 
சிவமயம்‌ 
} 


ட கருவசாத்தானக்‌ கல்‌ வெட்டுக்கள்‌ 


ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 


வீத்துவான்‌ வை. சுந்தரேச வாண்டையார்‌ அகிர்களால்‌ 
எழுதப்பெற்றது 





ஸ்ரீவைகுண்டம்‌ வழ்க்கறிஞா 
இரு: I. M. _ குமரகுருபரன்‌ பிள்ளை B.4.,௮.L. அவர்களால்‌. 
ழு ட்‌ ர 'வெளியிடப்பெற்‌ மத்து 


1 5031 





2 


த ற்ற BA 


ஸ்ரீ 


a. 
சிவமயம்‌ 
தருச்சிற் றம்பலம்‌ க 


திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ தேவாரம்‌ 


2ம்‌ திருமுறை திருவுசாத்தானம்‌ பண்‌--கொல்வி 
நீரிடை.த்‌ துயின்றவன்‌ றம்பிநீள்‌ சாம்புவான்‌ 
போருடைச்‌ சுக்ிரீ வன்னநு மான்றொழக்‌ 
காருடை நஞ்சுண்டு காத்தருள்‌ செய்தவெம்‌ 
சீருடைச சேடர்வாழ்‌ திருவுசாத்‌ தானமே க 


கொலலையேறுடையவன்‌ கோவண வாடையன்‌ 
பல்லையார்‌ படுதலைப்‌ பலிகொளும்‌ பரமனார்‌ 
முலலையார்‌ பு றவணி முதுபதி நறைகமழ்‌ 
இல்லையா னுறைவிடந்‌ திருவுசாத்‌ தானமே உ 


தாமலார்‌ போலவே தக்கனார்‌ வேள்வியை 

ஊமனார்‌ தங்கனா வாக்கினா னொருநொடிக்‌ 

சாமனார்‌ உடல்கெடக்‌ காய்நீதவெங்‌ கண்ணுதல்‌ 
சேமமா வுறைவிடந்‌ திருவுசாத்‌ தானமே ௩. 


மறிதரு கரத்தினான்‌ மால்விடை யேறியான்‌ 

குறிதரு கோல௩ற்‌ குணத்தினா ரடிதொழ 

நெறீதரு வேதியர்‌ நித்தலு நியமஞ்செய்‌ 

செறிதரு பொழிலணி திருவுசாத்‌ தானமே ௪ 
இ ௬ 

பண்டிரை த்‌-தயனுமா லும்பல பத்தர்கள்‌ 

தொண்டிரைத்‌ தும்மலர்‌ தூவித்தோ த்‌ திரஞ்சொலக்‌ 

கொண்டிரைக்‌ கொடியொடுங்‌ குருகினி னல்லினம்‌ 

கெண்டிரைக கழனிகுழ்‌ திருவுசாத்‌ தானமே எ 


சீர்‌ 


1% 


மடவரல்‌ பங்னென்‌ மலைதனை மதியாது 

சடசட வெடுத்தவன்‌ தலைபத்து நெரிதர 

அடர்சர வன்‌ நியங்‌ கேயவற்‌ கருள்செய்தான்‌ 
இடமென வுறைவீடம்‌ திருவுசா த்‌ தானமே A 


அணலார்‌ பெண்ணலா ரயனொடு மாலுக்கும்‌ 
காணொணா வண்ண கத்தான்‌ கருதுவார்‌ மனத்துளான்‌ 
பேணுவார்‌ பிணியொடும்‌ பிறப்பறுப்‌ பானிடம்‌ 
சேணுலா மாளிகைத்‌ திருவுசாத்‌ தானமே ௯ 


கானமார்‌ வாழ்க்கையன்‌ காரமண்‌ டேரர்சொல்‌ 
ஊனமாக்‌ கொண்டுநீ ௬ரைமினுய்‌ யவெனில்‌ 
வானமார்‌ மதிலணி மாளிகை வளர்பொழில்‌ 

தேனமா மதியந்தோய்‌ திருவுசாத்‌ தானமே ௧௦ 
வரை திரிந்‌ திழியுநீர்‌ வளவயற்‌ புகலிமன்‌ 

இரை திரிந்‌ தெறிகடற்‌ றிருவுசாத்‌ தானரை 
உரைதெரிக்‌ துணருஞ்சம்‌ பநீதனொண்‌ டமிழ் வல்லார்‌ 
ஈரை இரை யின்‌ றியே நன்னெறி சேர்வரே கக 


திருச்சிற்றம்பலம்‌. 


5. 
சேந்திலாண்டவன்‌ துணை 


முகவுரை 


தமிழ்‌ சாட்டு வரலாற்றை அறிதற்குச்‌ சிறந்த கருவி 
யாயுள்ளவை பண்டையரசரது கல்வெட்டுக்களேயாம்‌. 
அக்கல்வெட்டுக்களைப்‌ படித்து வரலாற்று முறையறிந்து 
கல்வெட்டுக்களில்‌ கண்ட விஷயத்தை நன்கு எடுத்துரைக்‌ 
கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த புலவருள்‌ வித்துவான்‌ திரு வை. சும்த 
ரேச வாண்டையார்‌ ஒருவர்‌ ஆவர்‌. அவர்‌ எழுதிய கல்‌ 
வெட்டாராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ பல. அம்முறையிலேயே 
எழுதப்பட்டது இரு உசாத்தானத்‌ திருக்கோயில்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌'' என்னும்‌ ஆராய்சசிக கட்டுரை. இதனை 
எழுதுவதற்கும்‌, இச்சிறு நால்வடிவில்‌ வெளிவரற்கும்‌ 
பொருள்‌ உதவி புருந்தருளியவர்கள்‌ பெருங்கொடை.' 
யாளர்கள்‌ ஆகிய திருப்பனந்தாள்‌ ஸ்ரீகாசிமடத்து அதிபா 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ கரசிவாசி அருள்குந்தித தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ ஆவர்‌,  ஸ்ரீ-ல-ஸ்ரீ சுவாமிகள்‌ 
அவர்கள்‌ பட்டத்துக்கு எழுந்தருளியது முதற்கொண்டு 
தென்‌ குமரி வட விமயம்‌ வரையுள்ள பல சிறந்த ௩கரங 
களில்‌ சைவசித்தாந்த வளர்ச்‌சித்காக ரூ. 1,40,000, அன்ன 
தான த்துக்காக 7,826,500, தேவார திருமுறைகளை மாண 
வர்கள்‌ கற்க ரூ. 64,000, பொதுநன்மைக்காக ரூ. 52,00, 
ஜன வைத்தியசாலை நிறுவ ரூ. 87,000, கால்கடை வைத்திய 
சாலை நிறுவ ரூ. 80,000, பசுப்‌ பரிசுக்கு ரூ. 1000 இவ்வா னு 
மூலதனங்கள்‌ ஏற்படுத்தி, உரிய சாஸன பத்திர ங்களும்‌ 
. அமைத்துப்‌ பதிவு செய்து யாவரும்‌ பயனபெறும்படி 
மிகவும்‌ திருத்தமாக நடத்திவருகிறார்கள்‌. அன்றியும்‌ கல்‌ 
வெட்டாராய்ச்சியை ஊக்கும்‌ பொருட்டு இந்நூலை எழுத 
அச்சிடுவதற்கும்‌ பொருள்‌ உதவி புரிந்ததோடு, இது 


[1 


போன்றுபலதுறைகளிலும்‌ உதவிகள்‌ புரிந்‌ துவரும்‌ ஸ்ரீலஸ்ரீ 
காசிவாசி சுவாமிகள்‌ அவர்கள்‌ பல்லாண்டு வாழ்ந்து 
விளங்குக என ஸ்ரீ செந்திலாண்டவன்‌ 'திருவடிமலர்களை 
வந்தித்து வாழ்த்துகிறேன்‌. 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ பரம்பரையில்‌ பிறத 
தற்கு நல்லூழ்‌ பொருந்தியவரும்‌, ஸ்ரீ குமரகுருபர சுவாமி 
களிடத்து இடையருப்‌ பேரன்புபூண்டவரும்‌, ஸ்ரீ வைகுண்‌ 
டத்தில்‌ உள்ள ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ மடாலயத 
இன்‌ பொறுப்பை ஏற்றுச்‌ சிறப்புறத்‌ தொண்டுகள்‌ பல 
புரிந்துவருபவரும்‌, சிறந்த நற்குண சிலரும்‌, ஸ்ரீ வைகுண்‌ 
டம்‌ வழக்குரைநருமாயெ இரு. 1. 1/4 குமரகுருபரன்‌ 
பிள்ளை அவர்கள்‌ ௨.௨, லட இந்நூலை வெளியிட்டுள்‌ 
ளார்கள்‌. அவர்கட்கு என்‌ ஈனறியுரியதாகுக. 


இங்ஙனம்‌. 
செக்தமீழ்க்‌ கல்லூரி, வித்துவான்‌ 
தருப்பனிக்கள்‌: தே, ஏம்‌. வேங்கடராமையர, 1.4, 8.01. 


Principal. 


உ 
செத்திலாண்டவன்‌ துணை 


முன்னுரை 


திருவுசாத்தானம்‌ என்பது சிவகெறிக்கூரவராகிய திருஞான 
சம்பந்தப்‌ பெருந்தகையாரால்‌ பாடப்பெற்ற பழமையும்‌ பெருமை 
யும்‌ வாய்ந்த பதியாகும்‌. இது தஞ்சாவூர்ச்‌ சில்லாவில்‌ திருவாரூரி 
லிருந்து அறந்தாங்கிக்குப்‌ போகும்‌ இருப்புப்பாதையில்‌ உளள முத்‌ 
துப்பேட்டை இரயில்வே நிலையத்திற்கு வடக்கே சுமார்‌ ஒன்றரை 
மைல்‌ தூரத்தில்‌ இருக்கிறது, 


கோயில்‌ ஊரின்‌ நடுவே கிழக்கு நோக்கியிருக்கிறது. இதற்கு 
இரண்டு திருச்சற்றாலைகள்‌ (பிராகாரங்கள்‌) இருக்கின்றன. முதல்‌. 
திருச்சுற்றாலையில்‌ கருப்பஇல்‌ (Central shrine) அர்த்தமண்டபம்‌. 
மகாமண்டபம்‌, கூத்தப்பெருமான்‌ மண்டபம்‌ இவைகள்‌ இருக்‌ 
கின்றன. இம்முதல்‌ திருச்சுறறுலேயைச்‌ சுற்றிலும்‌ திருச்சுற்று 
மாளிகைகள்‌ அல்லது திருடன மாளிகைகள்‌ இருக்கின்றன, 
இம்முதல்‌ திருச்சுற்றுலையின்‌ கழக்குப்‌ பக்கத்தில்‌ மூன்று நிலை 
களுடன்‌ கூடிய கோபுரம்‌ வாயில்‌ அழகுபடுத்துனெறது, இம்‌ 
முதல்‌ திருச்சுற்றுமாளிகை 1943 ஜூன்‌ மாதத்தில்‌ நடந்த கும்பா 
பிஷேகத்திற்கு முன்‌ செங்கல்‌ திருப்பணியாய்‌ இருந்து பழுதுற்‌ 
றிருந்ததென்றும்‌, அது இடி.க்கப்பெற்றுல்‌ கல்லால்‌ (கருங்கல்லால்‌) 
கட்டப்பட்டதென்றும்‌ அவ்வூர்‌ முதியோர்‌ கூறுகின்றனா. 


.... இரண்டாம்‌ திருச்ச. ற்ராலையில்‌ திருக்காமகோட்டம்‌, திருமடைப்‌ 
பள்ளி, திருக்குளம்‌ இவைகள்‌ இருக்கின்றன. இத்திருக்காம 
கோட்டம்‌ (அம்மன்கோயில்‌) முன்னிருந்ததை முற்றிலும்‌ இடித்து 
விட்டுப்‌ புதிதாகக்‌ கட்டி 1948ல்‌ கும்பாபிடேகம்‌ செய்யப்பெற்ற 
தாகும்‌. இந்த இரண்டாம்‌ திருச்சுற்றாலையின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ 
ஐந்து நிலைகளுடன்‌ கூடிய கோபுரம்‌ ஒன்று இருக்கின்றது. இப்‌ 
பதிக்குரிய மாம்‌ (தலவிருட்சம்‌) மாமரமாகும்‌. அது இரண்டாம்‌ 
திருச்சற்றாலைக்குள்‌ தென்மேற்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கிறது. 


2 


இக்கோயில்‌ அரத்தமண்டபத்தின்‌ வாசலடியில்‌ வாயில்‌ காவ 
லாளர்கள்‌ இருவர்களின்‌ கருங்கல்‌ உருவங்கள்‌ இருக்கின்றன. 
அவைகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ கான்கு கான்று கைகள்‌ இருக்‌ 
இன்றன. கருப்ப இல்லின்‌ பின்பக்கத்து நடுப்பகுதியில்‌ இலிங்‌ 
கோற்பவமூர்த்தி இருக்கின்றது. இவைகளினால்‌ இக்கோயில்‌ 
சோழமன்னர்‌ காலத்தின்‌ திருப்பணிக்குரியது என்று பெறப்‌ 
படுகின்றது. 


இக்கோயிலில்‌ முதல்‌ கோபுரம்‌, இமண்டாய்‌ கோபுரம்‌, மகா 
மண்டபம்‌, அர்த்த மண்டபம்‌ இவைகளில்‌ கல்வெட்டுக்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. 1948 கும்பாபிடேகத்திற்கு முன்‌ திருப்பணியின்‌ 
பொருட்டு இடிக்கப்பட்ட கருங்கற்கள்‌, ஊரின்‌ ழெக்கேயுள்ள குளக்‌ 
கைகளில்‌ பரப்பப்பட்டுக்‌ கிடக்கின்றன. அவைகளுள்ளும்‌ கல்‌, 
வெட்டுக்கள்‌ இருக்கின்றன. இவைகளேயன்‌ நி ஊரின்‌ வடக்கே 
யுள்ள ஒரு குளத்தில்‌ துவைப்பதற்காகப்‌ போடப்பட்டிருக்கும்‌ ஒரு 
துண்டு கல்லிலும்‌ கல்வெட்டுக்கள்‌ இருக்கின்றன. 


1-49 இல்‌ யான்‌ இத்திருக்கோயிலுக்குச்சென்‌ நிருந்தேன்‌ 
அன்று இவ்வூர்‌ கோயிலூர என்று வழங்கப்பெறுவதற்குக்‌ கல்‌ 
வெட்டில்‌ ஏதேனும்‌ ஆதாரம்‌ கிடைக்குமா என்பதை ஆய்வதில்‌ 
என்‌ கருத்துச்‌ சென்றது. கில கல்வெட்டுக்களைப்‌ படித்துப்பாரத்‌ 
தேன்‌. ஆதாரம்‌ கிடைத்திலது. ஒழிவுள்ள காலங்களில்‌ எல்லாக்‌ 
கல்வெட்டுக்களையும்‌ படித்தறிய ஆவல்‌ உடையவனாய்‌ இருந்தேன்‌. 
இந்நிலையில்‌ திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்தார்‌ இக்கோயில்‌ கல்‌ 
வெட்டுக்களைப்பற்றி சுதேசமித்திரனில்‌ வெளியிட்டிருந்த அறிக்கை 
எனக்குப்‌ பெரிதும்‌ ஊக்கத்தை அளித்தது. 


அரசியலார்‌ இக்கோயில்‌ கல்வெட்டுக்களை எல்லாம்‌ படியெடு' 
த்து, அவைகளின்‌ சுருக்கங்களை 1908ஆம்‌ ஆண்டு அறிக்கையில்‌ 
வெயிட்டுள்ளனர்‌. (866 fhe 1486 of Inscriptions copied by the 
office of the Superintendent for Epigraphy Madras compiled 
upto 3ist. March 19388). 


3 


அந்த ஆண்டு அறிக்கையைப்‌ படித்துப்‌ பார்ப்புதற்காகக்‌ 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சன்கம்‌, தஞ்சாவூர்‌ சரஸ்வதி மஹால்‌, குடந்தை 
அரசியலார்‌ கல்லூரியின்‌ நூல்‌ நிலையம்‌ ஆகிய இவவிடங்க்ட்குச்‌ 
சென்று பார்த்தேன்‌. அவ்வறிக்கை கிடைத்திலது. ஆதலின்‌ 
அக்கோயிலில்‌ உள்ள எல்லாக்‌ கல்வெட்டுக்களையும்‌ படித்து எழுதி 
வீடுவதே நல்மென்று எண்ணினேன்‌. பின்‌ 143-49, 15-38-49, 
12-449, 184-49 இந்காட்களில்‌ அவைகளைப்‌ படித்து எழுதிக்‌ 
கொண்டேன்‌. எனது மாணவ கஈண்பர்கள்‌ வேண்டும்‌ உதவிகளை 
எல்லாம்‌ குறைவறச்‌ செய்தனா. அக்கல்வெட்டுக்களுள்‌ பல அரிய 
செய்திகள்‌ கரணக்கிடகீிகன்றன. அவைகள்‌ தமிழ்‌ நாட்டின்‌ 
வரலாற்றிற்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ அளிப்பனவாகும்‌. அவைகளை 
சிரைம்து படித்துக்‌ கட்டுரை வடிவில்‌ எழுதுதற்குக்‌ காரணமாய்‌ 
இருக்கது திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்தாரின்‌ அறிக்கையே 
யாகும்‌. இவ்வாறு அறிக்கை விடுவித்த திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசி. 
மடத்து அதிபா ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ அவர்களுக்கு ஈன்றிசெலுத்தும்‌ கடப்பாடுடையேன்‌. 
இம்முயற்சியில்‌ என்னைப்‌ புகுத்திய ஸ்ரீசெந்திலாண்டவன்‌ சேவ 
களப்‌ பன்முறையும்‌ வணங்குகின்றேன்‌. 


இங்ஙனம்‌, 


வை, சநத ரச வாண்டையார்‌. 


உ 
செந்தலாண்டவன்‌ துணை 
'கோயிலுரா என்று வழங்கப்பெறும்‌ 
திருவுசாததானக்‌ கல்வேட்டுககள 
077 VO 
கல்வெட்டும்‌ சரித்திரமும்‌ 

இத்திருக்கோவிலில்‌ சோழமன்னர்களில்‌ விக்கீரமஃசாழ 
தேவர்‌ முன்றாங்குலோத்‌ அங்க சோழ? தவர்‌, மூன்றாம்‌ இராச 
சாசதேவர்‌, மூன்றாம்‌ இராசேந்இர சோழதெவர்‌ ஆ௫மயார்‌ 
காலங்களின்‌ கல்வெட்டுக்களும்‌, பாண்டியரீல்‌ பெருமா ள்‌ 
சுந்தரபாண்டிய தேவர்‌ காலத்‌அச்‌ கல்வெட்டுக்களும்‌ இருக்கின்‌- 
றன, இலைகள்‌ எல்லாவற்றிலும்‌ இவவூர்‌, இராசேந்திர 
சோழவள மாட்டுப்‌ புறங்கரம்பை நாட்டு உசாத்தானமான 
கேரளகுலாசனி சதுர்ப்பேதிமங்கலம்‌ என்று குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது, 


இராசேந்திர சோழவள தாடு 
சோழமண்டலம்‌, முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ (௫.பி. 
985—1014) பல வளநாடுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்தது, அவ 
ந்துள்‌ அருமொழிதேவ வளநாடு என்பது ஒன்றாகும்‌, ௮து 
தென்கடுவாயான அருமொழி தேவவளகாடு என்றும்‌ வழங்கப்‌ 
பெற்றுவந்தது* அத அளநாடு, ஆர்வலக்கூற்றம்‌, இடை 
, யளகாடு, இங்காகாடு, மங்கலகாடு, கெனமலிஈாடு, புலியூர்காடு, 
புறங்கரம்பைகாடு, தச்கரர்சாடு, வலிவலக்கூற்றம்‌, வெண்‌ 

* South Indian Inseriptions Vol II Part 1 Page 43, 
'தென்கடுவாயான அருமொழி தேவவளகாட்டு இங்கணாட்டுப்‌ பாலையூர்‌, 


2 
டாழை வேளூர்க்கூற்றம்‌ என்னும்‌ $ பதினொரு பிரிவுகளை" 


உடையதாய்‌ இருக்கத்‌, முதலாம்‌ இராசராசன்‌ காலம்முதல்‌, 

அதிராசேந்திரன்‌ காலம்முடிய அதற்கு அப்பெய ர வழங்கி! 
வந்தது. அதிராசேந்திரனுக்குப்‌ பின்‌ பட்டமெயதிய முதற்‌ 

சூலோத்துக்க சோழன்‌ காலத்தில்‌ (இ, பி, 1010-1190) 

அந்த ௮ருமொழி2தவ வளகாடு இராசேந்திரசோழ வளகாடூ 

என்னும்‌ பெயர்‌ எய்திற்று, இராசேர்இரன்‌ என்பது முதற்‌ 

குலோத்துங்க சோழனின்‌ வேறு பெயர்‌ ஆதலின்‌ அப்பெய ர 

அவ்வள நாட்டிற்கும்‌ வைக்கப்பெற்றுள்ளத.  இம்முதறி. 
.குலோத்தங்கனுக்குப்‌ பின்‌ ஆட்சி செய்த சோழமன்னர்கள்‌ 

பாண்டியர்கள்‌ இவர்களின்‌ காலங்களிலும்‌ அவ்வளநாட்டிற்கு. 
அப்பெயரே வழங்கிலந்துள்ள௮, இக்காலம்‌ தஞ்சாவூரச்‌ 

சில்லாவில்‌ அறக்தாங்்‌க தாலூகா, பட்டுக்கோட்டைத்‌ தாலூகா 

இருத்‌ தறைப்பூண்டி தானூகா,நாகப்பட்டினம்‌ தாலூகா இவை: 
களில்‌ பல பகுதிகளைக்‌ கொண்டது இலவள நாடாகும்‌, 


புறங்காம்பை நாடு 


இது அருமொழிதேவ வளகாட்டின்‌ பதினொரு பிரிவு: 
களில்‌ ஒன்றாகும்‌, பல்லவன்மாதேவி சதுர்வேதி மங்கலம்‌, 
செம்பியன்மாதேவி சதுர்வேதிமங்கலம்‌, : பெரும்பலமருதூர்‌, 
களப்பாழ்‌, கிங்களாந்தகச்‌ ச௪ஐர்வேதிமங்கலம்‌, கெழுவத் தூர்‌... 
பனையூர்‌, வன்கொற்றங்குடி, பெருவாழ்வுதந்த பெருமான்‌ 
௪தர்வேதிமங்கலம்‌, மும்முடி. சோழபு.ஈம்‌ என்பவைகள்‌ இக்‌. 
காட்டில்‌ அடங்யெ லெ ஊர்கள்‌ என்று சல்வெட்டுக்கள்‌ அறி 
விக்கன்றன, இவற்றுள்‌ களப்பாழ்‌, பெருவாழ்வுதந்த பெரு 
மான்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்னும்‌ ஊர்கள்‌ மன்னார்குடி. தாலூ- 
காவில்‌ களப்பாளன்‌, பெருகவாழ்க்தான்‌ என்னும்‌ பெயர்களுடன்‌ 


§ 8.1.1, Vol. IL Part V Introduction page 22. 





3 


இக்காலம்‌ மக்களால்‌ வழங்கப்பட்டுவருன்றன. அருமொழி 
தேவவளநாட்டின்‌ பெயர்‌ முதற்‌: குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ 
மாற்றப்பட்டு, இராசேகதிர சோழவள நாடு என்னும்‌ பெயர்‌ 
வைக்கப்பெற்றிருக்தாலும்‌, அவ்வருமொழிதேவ வளகாட்டின்‌ 
உட்பிரிவுகளாயெ பதினொரு நாடுகளின்‌ பெயர்கள்‌ மாற்றப்‌ 
படவில்லை என்பு ஈண்டு அறியத்தக்கது, 


உசாத்தானம்‌ 
இலக்யெத்தி லும்‌ சல்கெட்டி லும்‌ வழங்கிவரும்‌ இவ்வூரின்‌ 
பெயர்‌ திருவுசாத்தானம்‌ என்பதாகும்‌, சிறுபான்மை சல 
வெட்டுக்சளில்‌ உசரத்தானம்‌ என்பது சாக்கானம்‌ என்று 
மருவி வழங்கப்பெற்று வர்துள்ளஅ. 


கேரள குலாசனி சதிர்ப்பேதிமங்கலம்‌ 

சதர்ப்பேதிமஙக்சலம்‌ என்பன சில இழ்றார்களைகத்‌ தன்‌ 
கண்‌ கொண்ட தாகும்‌. இத்தொடர்‌ சதுர்வேதிமங்கலம்‌, சருப்‌ 
பேதிமங்கலம்‌: என்றும்‌ கல்வட்வெட்டுக்களில்‌ வழங்கப்‌ 
பெறும்‌, தணி ஊரும்‌ ௪அர்ப்பேதிமம்கலமாக இருக்கும்‌, இச்‌ 
செய்தியைத்‌ “* தனியூர்‌ உக்கலாகிய விக்கிரமாப.ரணச்‌ சர்‌ 
வே திமங்கலம்‌_ என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதி புலப்படுத்தும்‌ 
(௨.1.1. Vol. III, Part I, page 17). 


அம்முறையில்‌ இத தனியூர்‌ என்று குறிப்பிடப்‌ பெரு 
மையரல்‌ சல இற்றார்களைக்‌ கொண்ட தாகும்‌, கேரளகுலாசனி 
என்னும்‌ தொடர்‌ சேசர்குலத்துக்கு இடியை ஓத்தவன்‌ 
என்னு பொருள்படும்‌, இப்பெயர்‌ இக்கோவிலில்‌ உள்ள 
விக்ரெமசோழ தேவரின்‌ கல்வெட்டிலதான முதன்‌ முதல்‌. 
காணப்பெறுனெற்து, எனவே கேரளகுலாசனி என்பத 
விக்ரெமசோழ தேவரின்‌ விருதுப்‌ பெயர்களில்‌ ஒன்றாகும்‌, 


4 


அப்பெயரையே இச்சதுர்ப்பேதி மங்கலத்துக்கு இடப்பேறி 
வயத்கிருக்க திக 
கோயிலூர்‌ என்னும்‌ பெயர்‌ ஏற்பட்டகாலம்‌ 
திருவுசாத்தானம்‌ என்பது இவ்வூரின்‌ பழம்‌ பெயசசய 
இருப்பினும்‌, மக்கள்‌ இதைக்‌ கோயிலூர்‌ என்றே வழங்கு 
நின்றனர்‌. இவ்வாறு வழங்கப்பெறுவதற்குக்‌ கல்வெட்டுகளில்‌ 
அதாரம்‌ திடைத்திலது, - முதலாம்‌ இராசராச சோழரின்‌ 
இருபதீதொன்பதாம்‌ ஆண்டுவரை பொறிச்கப்பெதீறுள்ள கல்‌ 
வெட்டு ஒன்று தஞ்சை இராகராசேச்சுரத்தில்‌ இருக்கின்றது. 
அதில்‌ காணப்பெறும்‌, ““இந்காட்டு (புறங்கரம்பை காட்டுக்‌) 
கோயிலார்‌ புதுக்குடி யாகிப சகோ தண்ட ராம சதுர்வே இமங்கலத 
துச்‌ சபையார்‌ இடக்கடவ இருப்பரிசாசகஞ்‌ செய்யும்‌ மாண்‌ 
ஒன்று? என்னும்‌ பகுதியால்‌, (S௦uth Indian Inscrip- 
tions Volume II, Part III, Page 314) க. பீ, 1014்ககு 
முன்னமே கோயிலூர்‌ என்னும்‌ பெயர்‌ இவ்வுசாத்தானத்‌ அக்கு 
வழங்கப்‌ ற்று வந்தது என்பன புலனாற ௮, 
குறிப்பு :-—லெ ஆண்டுகளுக்கு முன்‌ திருவாளர்களான 
சந்தசாமியார்‌, சர்க்கரை இராமசாமிப்‌ புலவர்‌ இவர்களுடன, 
(சிதம்பரம்‌ ஞானப்பிரகாசக்‌ குளத்தின்‌ &ழ்க்கரையில்‌ இரு: 
கந்தசாமியார்‌ வதிந்த இல்லத்தில்‌) யான்‌ அளவளாவியிருக்த 
காலை, ஈடமாசப்‌ பெருமான்‌ விரும்பி எழுந்தருளியிருக்கும்‌ தல 
மாதல்பற்றிக்‌ கோயிலூர்‌ என்னு பெயர்‌ ஏற்பட்டிருக்க 2 வண்டு 
மென்றும்‌, அதற்கு உசாத்தானப்‌ பதிகத்தில்‌ குறிப்பு உள 
“ளது என்றும்‌ இரு. சர்க்கரைப்‌ புலவர்‌ அவர்கள்‌ கூறினார்கள்‌, 
இறைவன்‌ திருப்பெயர்‌ 
இவ்வூர்க்‌ கல்வெட்டுக்களில்‌ சிவபெருமான்‌ திருவு சாத்‌ 


தானமுடைய நாயனார்‌, தி.நவு சாத்தானமுடையார்‌ என்னும்‌ 
பெயரால்‌ அழைக்கப்பெறுகிறார்‌, 


9 


இறைவியாரின்‌ திருப்பெயர்‌ 

இறைவியாரின்‌ இருப்பெயர்‌ பேரிய நாச்சியார்‌ என்ப 
தாகும்‌, இச்‌ செய்தி “பிள்ளை புரோசைக்குடையார்‌ சாக்‌ 
கானமான கேரளகுலாசனி சதுர்ப்பேஇிபங்கலத்து உடையார்‌ 
இருவுசா தீ தானமுடைய காயனா கோயிலில்‌ எழுக்தருளுவித்த 
இருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியாருக்கு அமுது 
படிக்கும்‌ சாத்துபடிக்‌ கம்‌ உடலாக இருக்கைமலரில்‌ நீர்‌ வார்‌ 
ததுக்கொடுத்த நிலமாவது''-—என்னும்‌ இரிபுவனச்‌ சக்கர 
வர்த்தி இராசராச தேவரின்‌ இருபதாம்‌ ஆண்டில்‌ போறிக்கப்‌ 
பெற்ற கலவெட்டுப்‌ பகுதியால்‌ அறியக்கெக்னெறஅ. மேலும்‌ 
இவ்விறைவியாரை எழுக்தருளுவித தவர்‌ பிள்ளை புரோசைக்‌ 
குடையார்‌ எனறும்‌ பெறப்படுகின்றது, இங்குப்‌ பிள்ளை 
என்பது அரசிளங்குமாரனைக்‌ குறிப்பதாகும்‌, இருக்காம 
கோட்டம்‌ என்பது அம்மன்‌ கோயிலாகும்‌, இங்குக்‌ குறித்த 
புரோனசைக்குடையார்‌ மூன்றாம்‌ இராசராச சோழனின்‌ இரண்‌ 
டாவது மகனாவர்‌, இக்கல்வெட்டு இருக்குமிடம்‌ மகாமண்ட 
பத்தின்‌ வடபுதமாகும்‌, 

இறைவன்‌ கோயிலில்‌ ஒரு பகுதியைத்‌ 
திருப்பணி செய்வித்தவர்கள்‌ 

எழுபத்தொன்பது காட்டு, பதினெண்‌ பூமிகாரரான 
கற்பகப்பிள்ளையார்‌ இக்‌ கோவிலில்‌ சில திருப்பணிகளைச்‌ செய 
துள்ளார்‌, இதைத்‌ திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசேந்திர 
சோழ தேவரின்‌ கான்சாம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்பெற்‌ 
றுள்ள '£ இராசேந்திர சோழவள காட்டு புறங்கரம்பை நாட்டு 
பிரமதேச முசாக்கானமான கேரளகுலாசனி சருப்பேதிமங்க 
லத்து உடையார்‌ இருவுசா,த்தான முடையார்‌ கோயில்‌ தேவ 
தானக்குடிமக்களோம்‌, இன்னாயனார்‌ கோயில்‌ திருப்பணி 


6 


செய்றெ எங்கள்‌ பிள்ளை இரா.......மனா தேவ மு தலியாரான 
எழுபத்தொன்பது நாட்டு புதின்‌ பூமி காரரான கற்பகப்‌ 
பிள்ளையார்க்கு நாங்கள்‌ வைத்துக்கொடுத்த ௩. இவற்காக 
திருப்பணி கங்காணியுமாய்‌ 'முதலிகளுக்கு அடிழுமாய நிற்‌ 
இற விளக்கொளி மங்கலமுடையார்‌ திருமாளிகைப்‌ பிள்ளைக்கு 
வனத்துக்கு உடலாக வைத்துக்கொடுத்த பரிசாவது' என 
னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதி அறிவிக்கின்றது, (இக்கல்வெட்டு 
அர்த்தமண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ தீட்டப்பட்டிருக்‌ 
இன்ற) மேலும்‌, இக்கல்வெட்டூப்‌ பகுதியால்‌ கற்பகப்பிள்ளை 
யாரின்‌ திருப்பணி கங்காணியாய்‌ விளங்கியவர்‌ திருமாளிகைப்‌ 
பிள்ளை என்றும்‌ புலப்படுகின்றது, 


மேற்குறித்த கற்பகப்‌ பிளளையாரே யன்றி, ஆண்டார்‌ 
பிரசன்ன தேவர்‌ என்பவரும்‌ சல திருப்பணிகளைப்‌ புரிக்துள்‌ 
ளனர்‌, இச்‌ செய்தி, திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசேந்திர 
சோம தேவரின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்பெற்‌ 
அள்ள ““நம்ஹூர்‌ கணக்கு சாக்கானமுடையான்‌ தந்மப்‌ 
பிரியன்‌ உள்ளிட்டார்‌ கண்டு கம்மூருடையார்‌ திருவுசாத்தான 
முடையார்‌ கோயில்‌ திருப்பணி செய்வித்த ஆண்டார்‌ பிரசன்ன 
தேவற்கு மடசேஷமாக பன்னிரண்டாந்தமதீது இறுப்பாக 
இட்ட ஊரில்‌''--என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதியால்‌ அறியக்‌ 
இடக்னெறது, இது மகாமண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவரின்‌ 
கல்வெட்டு, 


இராசராச தேவர்காலத்தில்‌ 'எழு.ந்தருளிவிக்கப்‌ 


பெற்ற சில திருமேனிகள்‌ 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசராச தேவரின்‌ முப்பதாம்‌ 
ஆட்சியாண்டில்‌ கன்றாப்புடையார்‌ இக்கோயில்‌ மேலைக்‌ இரு 


7 


டை. மாளிகையில்‌ சுப்பிரமணியப்‌ பிள்ளையாரை எழுந்தருள 
வித்துள்ளார்‌ (மகாமண்டபத்தின்‌ வடபுறச்சுவர்க்‌ கல்வெட்டு). 
இம்மன்ன அ எட்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ பைய்யூர்‌ நாட்டுப்‌ 
-பையயுழான்‌ பிச்சன்‌ பல்லவராயணனை சோழியவரையன்‌ இக்‌ 
கோவில்‌ மேலைத்‌ இருகடை மாளிகையில்‌ பல்லவனீஸ்வர 
முடையாரை அசிரியலிங்கமாக எழுந்தருளிவித்த செய்‌ தியை 
ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகின்ற. இவ்வாசனின்‌ பதினொன்று 
முப்பத்தொன்று ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ இக்கோயில்‌ 
மழைக்‌ இருகடைமாளிகையில்‌ வடபாரிசத்தில்‌ சூரிய தேவர்‌ 
எழுக்தருளியிருக்கும்‌ செய்தியைக்‌ குறிப்பிடுகின்றன. 


இராசேந்திரசோழ தேவர்காலத்தில்‌ 


எழுத்தருளுவிக்கப்பெற்ற திருமேனிகளும்‌ 
பிரதிமங்களும்‌ * 


திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசேக்திசோழ தேவரின்‌ 
நான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்பெற்ற கல்‌ வெட்டொன்று 
இக்கோயில்‌ மேலைத்‌ திருகடைமாளிகையில்‌ களரிக்குடையான்‌ 
பொன்னம்பலக்‌ கூத்தனான இருமுடி சோழ பல்லவரையன்‌ 
புவனாபதி நாச்சியாரை எழுக்தருளுவிக்கப்பெற்றதைக்‌ கூறு 
இன்றது. இம்மன்னஅ காலத்து மற்றொரு கல்‌ வெட்டு, மேற்‌ 
குறித்த அந்த நாச்யொரை, பூக்கைக்கோண்டூ அகுளுகிற 
புவனாபதி காச்சியார்‌ என்னும்‌ குறிப்பிடுனெற அ, 

மும்முடி சோழபுரத்து வியாபாரிகளில்‌ சேம்பககுடை 
யான்‌ திருச்சி த்றம்பலமுடையான்‌ கூத்தாடு காயனார்‌ இக்‌ 

* கோயிலில்‌ எழுக்தருளிவித்த கடவுள்‌ வடிவங்கட்குத்‌ தரு 
மேணிகள்‌ என்றும்‌, மக்கள்‌ வடிவங்களுக்குப்‌ பிரதிமம்‌ எனறும்‌ 
பெயர்கள்‌: வழங்க ள்ளன, 


9 


கோயிலில்‌ இருஞானம்பெற்ற பிள்ளையை எழுந்தருளிலவித்த: 
செய்தியை, இருபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசேர்திரசோழ 
தேவரின்‌ இருபத்‌ அமூன்றாம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு அறி: 
விக்கன்ற து. இம்மன்னனின்‌ ஒன்பதாவதின்‌ எதிராமாண்டு 
அதாவது பத்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ தீட்டப்பெற்றிருக்கும்‌ 
“இந்நாயனார்‌ கோயில்‌ தெற்கில்‌ இருகடைமாளிகையில்‌ எழுக; 
தருளியிரும்து பூசை கொண்டருளுறெ பிள்ளைனாபனாற்கும்‌ 
தஇருகாவுக்கரசு நாயனாற்கும்‌, சுக்தரனாயனறை கும்‌ திருவமுஅ 
படிக்கு உடலாக” என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதியால்‌ இக்‌ 
கோயிலில்‌ முன்னரே திருஞானசம்பந்தப்‌ பெருமானை எழும்‌. 
தருளுவிக்கப்பெற்ற செய்தி பெறப்படுகின்றது, எனவே: 
இதற்குப்‌ பின்னரே செம்பங்குடையான்‌ திருச்சிற்றம்பல 
முடையான்‌ கூத்தாடு காயனார்‌ மற்றோரு ஞானசம்பந்தப்‌ 
பெருமானின்‌ பிரதிமத்தை எழுந்தருளச்‌ செயத.ளளான்‌. 
இன்றும்‌ தெற்குத்‌ இருகடைமாளிகையில்‌ ஞானசம்பந்தப்‌ 
பெருமானின்‌ இரண்டு பிரதிமங்களைக்‌ காணலாம்‌. (பிளளை 
நாயனார்‌ என்பது ஞானசம்பந்தப்‌ பெருந்தகையாரைக்‌ குறிக்‌ 
கும்‌), 

பண்டைய வழக்கம்‌ 
அரசனுடைய திருமேனி கல்யாண திருமேனியாகு. 
மாறும்‌, அவருடைய பிள்ளைக்கு வெற்றியுண்டாகுமானும்‌, 
ஊர்ச்சபையார்‌ கடவுளுக்குச்‌ இருகாமதனுச்காணியும்‌ இறை 
யிலியுமாக நிலம்‌ கொடுப்பது வழக்கம்‌, இச்‌ செய்தி '“ஸ்வஸது' 
ஸ்ரீ இரிபுவனச்‌ சக்கரவாதீதிகள்‌ ஸ்ரீ இராஜராஜ தேவற்கு 
யாண்டு இருபதாவது மகர காயற்று பூர்வ பக்கத்து ஸப்தமி 
யும்‌ இங்கள்‌றழெமையும்‌ பெற்ற அஸ்வதிகாள்‌ இராசேந்திர 
சோழ வளநாட்டு புறங்கமம்பை நாட்டு. அகரம்‌ பெருவாழ்வு 
வந்த பெருமான சதர்ப்பேதிமங்கலத்து பெருங்குறி மஹா: 


9 


சபையார்‌ எழுத்து. ஈம்ஜூர்‌ கணக்கு மஹா ஜனப்பிரியனும்‌: 
தந்மப்பிரியனும்‌ கண்டு பெருமாள்‌ இருமேனி கல்லியாண- 
திருமேனியாகவும்‌, பிள்ளை இருங்கோளற்கு விஜையாத்த 
மாகம்‌, பிள்ளை புரோசைக்குடையார்‌ சாக்கானமான கோள 
குலாசனிச்‌ சருப்பே திமங்கலத்து உடையார்‌ திருவுசாத்தான 
முடைய நாயனார்‌ கோயிலில்‌ எழுந்தருளுவித்த திருக்காம 
கோட்டமுடைய பெரிய நாச்சியார்க்கும்‌ அமுஅபடிக்கும்‌ 
சாத்தபடிக்கும்‌ உடலாக திருக்கை மலரில்‌ நீர்‌ வார்த்துக்‌ 
கொடுத்த நிலமரவது?'- என்னும்‌ கல்வெட்டுப்‌ பகுதியால்‌ 
அறியக்டெக்கின்றது, (இங்குக்‌ குறிக்கப்பட்ட பெருமாள்‌ 
என்பது அரசனையும்‌, பிள்ள என்பது அரசனது மகனையும்‌ 
உணர்த்தும்‌). 

குறிப்பு :- இக்கல்வெட்டு மகாமண்டபத்தின்‌ வடபுறச்‌- 
சுவரில்‌ உள்ளன. 


மூன்றாம்‌ இராசராச அடைய பிள்ளைகள்‌ 
மேற்குறித்த கல்வெட்டுப்‌ பகுதி, மூன்றாம்‌ இராசராச 
லுக்கு இருங்கோளர்‌, புரோசைக்குடையார்‌ என அம்‌ இரண்டு 
பிள்ளைகள்‌ இருந்தனர்‌ என்ற செய்தியைப்‌ புலப்படுத்த 
தின்றது. 
திருக்கை கொட்டி இல்லம்‌ 


இத்திருக்கோயிலில்‌ திருமுறை அதற்கு ஒரு மண்ட 
பம்‌ இருந்ததென்றும்‌, அதற்குத்‌ இருக்கை கொட்டி இல்லம்‌ 
என்று பெயர்‌ என்றும்‌, அவ்வில்லம்‌ திருக்கை கோட்டி இல்‌ 
லத்‌ துறையார்‌ கண்காணிப்பில்‌ இருக்கது என்றும்‌, இருக்கை 
கொட்டி ஓதவாரை நிச்சயித்து ஒதவார்களாகப்‌ பண்ணுவதே 
அதிதுறையா ரது கடமையாகுமென்றும்‌, அத்திருக்கை கொட்‌ 


10 


டிக்கு. அளிக்கப்பெறும்‌ . நிவந்தம்‌ திருக்கைகோட்டிப்‌ 
புறம்‌ என்னு பெயர்‌ பெறும்‌ என்றும்‌ ஒரு கல்‌ வெட்டு 
.உணர்த்துிறெது, அக்கல்வெட்டுப்‌ பின்வருமாறு :--”இசாச 
கெம்பீர சோழிய வரயன்‌ ஓலைக்கு எதிரிடையாக சொக்கனா 
யனா இராச கெம்பீச சோழிய வரையன்‌ ஓலை, உடையார்‌ 
திருவுசாத்தானமுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்கண்டு 
இன்ஞமைனார்‌ கோயில்‌ இருக்கை கொட்டி இல்லத்‌ அறையார்‌ 
இருக்காப்பு மிக்கி ஓதவாத்‌ கு இறையிலியாக உசாத்தான மான 
கோள சூலாசனி சருப்பேதி மங்கலத்து பிடாகை கம்பன்‌ 
குறிச்சியில்‌ இங்குத்தைக்‌ காணியான நிலத்து ஈச்சல்குளதி 
அக்கு வடக்கு இன்னாயனார்‌ தேவதானத்திற்கு மேற்கும்‌ 
இடக்கை வடக்கும்‌ சண்டே.சுரப்பிச்சன நிலத்‌ அக்கு கிழக்கும்‌ 
தேவதானத்‌௮ தெற்கும்‌ நடுவுட்பட்ட நிலம்‌ ஒருமா முந்திரி 
- கைக்‌ ழ்‌ முக்காலே காணியும்‌ இங்குவிட்டு இறை குததுவரை 
மடை வாய்க்காலுக்குத்‌ தெற்கும்‌ ஆண்டார்‌ பிரசன்ன தேவர்‌ 
நிலத்துக்கு மேற்கும்‌ கலியாணபுரத்அக்குப்‌ போகிற பெரு 
வழிக்கு வடக்கும்‌ புற்றிலி குழிக்கும்‌ தேவதானம்‌ திருப்‌ 
பள்ளி எழுச்சி நிலத்‌ அக்கு தெற்கும்‌ தடி இரண்டினால்‌ நிலம்‌ 
முக்காணி அமைக்கரணி £ழ்‌ மூன்று மாமுக்காணியும்‌ ஆக ௫* 
உமா, இக்‌ நிலம இரணடு மாவும்‌ இருபத்திரண்டாவனு 
தை மாதம்‌ முதல்‌ இறையிலியாக இட்டது. 'இர்கிலத்து தர 
மாடி மடக்குக்‌ காணிப்பற்றாய முன்பு இறுத்துப்‌ போ அறெ 
படியே கடமை குடிமை உள்ளிட்டன சந்திராதித்‌ தவரையும்‌ 
காணீப்பற்றடனே கூட்டி இறுத்துக்‌ குடுக்குமிடத்‌.து இர்‌ 
நிலம்‌ இக்காள்‌ முகல்‌ இருக்கை கொட்டிப்புறம்‌ தேவத தாகத 
துடநே கூட கல்வெட்டிச்‌ கொள்ளவும்‌. இருக்கை கொட்டி. 


ஒஓதவார்‌ ௮ங்‌ூட்டு நிச்சயித்தார்‌ ஓதவார்களாகப்‌ பண்‌ ணுவ?த 





*இ.து நிலத்தைக்‌ குறிக்கும்‌. அடையாளமாகும்‌. 


11 


இப்படிக்கு இவை சொக்க காயநாக இராச கம்பீர சோழிய 
வாயன்‌ எழுத்து, இப்படிக்கு இவை வில்லவதரயன்‌ எழுத்து, 


குறிப்பு:-—திருக்கை கொட்டி இல்லம்‌ என்ற தொடம்‌ 
திருக்கைக்‌ கோட்டி இல்லப்‌ என்றிருக்க வேண்டுமென்றும்‌ 
அதற்குத்‌ இருமுறை ஓ௫தற்குரிய கோயில்‌ மண்டபம்‌ என்‌ 
பது பொருளென்றும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக அகராதியில்‌ 
. குறிப்பிடப்‌ பெற்றிருக்னெற அ. [Tamil Lexicon Vol. 111 
Part [Page 1899] மேல்கண்ட தொடரிலுள்ள கொட்டி 
சான்ற இடத்துக்‌ கொம்பை, கொம்பு சுழியாகக்‌ கொண்டு கல்‌ 
வெட்டில்‌ படிக்கப்‌ பெறுதலும்‌ உண்டு, அதுவும்‌ இடம 
கோக்கியாகும்‌. அம்‌ முறையில்‌ இங்குக்‌ கொளளுதல்‌ சால்‌ 
புடைத்தா என்பதை அறிஞர்கள்‌ அணிதல்‌ வேண்டும்‌. 
கைகொட்டி-என்பது கையைக்‌ கொட்டி எனறு விரியுமாத 
லால்‌, இருக்கோலக்காவில்‌, கையைக்‌ சொட்டிப்பாடிய சம்பத்து 


சைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌), 
வைகாசித்‌ திருநாள்‌ 
இத்திருக்கோயிலில்‌ வைகாசி மாதத்தில்‌ திருவிழா கடத்‌ 
தப்‌ பெற்று வந்த செய்தியை இராசேந்தி! சோழ தேவரின்‌ 
பத்தாவதின்‌ எதிராமாண்டு ௮சாவஅ பதினொன்றாம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டொன்று உணர்த்துகின்றது. 
பொதுச்‌ செய்திகள்‌ 
1, *உசாத்தானமான கோளஞுலாசனி சஅர்ப்பேதி மங்க 
லத்அுக்‌ கூட்டப்‌ பெருமானடிகள்‌ எழுத த 
2. ஸ்ரீசுத்தவல்லி சதுர்வேதி மங்கலத்துகி கும்ப காயறு 
முதல்‌ ஸ்ரீ காரியம்‌ செய்கிற : கூட்டப்‌ பெருமக்கள்‌ 


12 


எழுத்த (ஸ்ரீகாரியம்‌ செய்ற கேரயில்‌ காரியக்‌ 
களைச்‌ செய்கிற) 

'8. அகரம்‌ பெறாவாழ்வுதந்த பெருமான்‌ சதுர்ப்பேதி மங்‌ 
கலத்து பேருங்குறி மஹா சடையார்‌ எழுத்து 

1. இப்படியாலே சந்திரா இித்தவரையும்‌ செல்லச்‌ சட.வ தாகப்‌ 
பணிததொம்‌ -— பணியால்‌ ஊர்ச்சணக்கு உசாச்கான 
முடையான்‌ உத்தம பெரியன்‌ எழுத்து 

£2, இக்கிலம்‌ இருநாமத்துக்‌ காணியும்‌ இறையிலியுமாக 
கரைக்கொண்டு பயிர்‌ எடுத்து திருவமுஅபடிக்குடலாக. 
கொள்ளக்கடவதாகச்‌ சொன்னோம்‌, பணியால்‌ இவை 
ஊர்‌ கணக்கு பெரும்பலமருதூருடையான்‌ இருவாங்க 
தேவன்‌ எழுத்து 

9. ஊரிலே எற்பட்டு இறுக்கக்‌ கடவதாகவும்‌, இப்படி 
சந்திராதித்தவரையும்‌ குடுச்சவல்ல கடவராகவும்‌ நிச்ச 
மித்தோரம்‌. இப்படி செய்யப்பண்ணுவதாக, ஊர்க்‌ 
எணக்கு மஹா ஜனப்பிரியன்‌ எழுத்து? 
ஊர்ச்சபை:_—இத்தொடர்களை முறையே உற்று நோக்‌ 

குங்கால்‌, ஓவ்வொரு ஊர்தொறும்‌ ஒவ்வொரு சபை இருந்த 

தென்பதும்‌, அச்சடையார்‌ பணித்தவற்றை ஊர்க்கணக்கர்‌ 


நிறைவேற்றி வந்தனர்‌ என்றும்‌ கொள்ளக்கிடக்னெறன, 


சோழிய உன்னியன்‌ :--'*உசாத்தான கோளகுலாசணி 
சருப்பேது மங்கலத்து வன்னியரில்‌ சோழிய வன்னியன்‌ அகம்‌ 
படியர்க்கு காவல்‌ கூலிக்கு இட்ட. நிலமாய்‌ இவனை தவிந்னு 
இன்னாடனார்க்குக்‌ இருசாமதீஅுச்காணியம்‌ இறையிலியும்‌ ஆக'?' 
என னும்‌ காலிங்கராயன்‌ ஓலையின்படி வெட்டப்பட்டதும்‌, 
மகாமண்டபத்தின்‌ . வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளதுமரய்‌ கல்‌ 


வெட்டுப்‌ பகுதியால்‌ இவவுசாத்தானமான கேரளஞுலாசனி 


13 
ச௪துர்ப்பேதிமங்கலத்தில்‌ வதிந்திரும்‌,த வன்னியரில்‌ சோழிய 


வன்னியன்‌ என்பான்‌ சிறப்புடன்‌ வாழ்ந்து வந்திருந்தகான 
என்றும்‌, அவன்‌ ழ்‌ அகம்படியர்‌ காவல்‌ கூலிக்கு நிலம்‌ பெற 
றிருக்தார்‌ என்றும்‌ கொள்ளக்‌ கடக்கின்றன, 


சோழ மன்னர்களூள்‌ சிலர்‌ பாராட்டப்பெறும்‌ விதம்‌: 
இக்கோயில்‌ மகாமண்டபத்துக்‌ இழக்கு வாசலின்‌ தெற்குப்‌ 
புறச்‌ சுவரில்‌, “ஸவஸ்‌ இ ஸ்ரீ புயல்வாயத்து மண்வளரப்‌ புலி 
யாணையும்‌ சக்கரமும்‌ செயல்லாய்ப்ப மனு நூலும்‌ செய்கோ 
லும்‌ திசை நடப்ப”' _ என்று தொடங்கும்‌ மூன்றாங்‌ 
குலோத்துங்க சோழனது மெய்க்ரேத்தி ஒன்று இருக்கின்ற ௪. 
அதன்‌ பல பகுகிகள்‌ புலப்படாவாறு இருப்பூமண்டபம்‌ 
ஒன்றைக்‌ கட்டியிருக்கன்றனர்‌, அம்மன்னனுடைய மத 
றொரு கல்வெட்டு, அவனை மதுரையும்‌, ஈழமும்‌, பாண்டியன்‌ : 
முடித்‌தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவர்‌ என்‌ அ குறிப்பிடுகின்ற, - 


மூன்றாம்‌ இரா2சந்திரன்‌ மனுகுலமெடுத்தூ நெறிமுடி 
சூடியருளிய ஸ்ரீ ராசேந்திர தேவர்‌ என்று பாராட்டப்படு 
கின்றான்‌, 

தேவர்‌ அடியார்களின்‌ பெயர்கள்‌ 

மூன்ரும்‌ இராசந்திர சோழ தேவரின்‌ நான்காம்‌ நட்டு 
யாண்டில்‌ இக்கொயிலுக்குப்‌ பதினான்கு தேவர்‌ அடியார்கள்‌ 
இருந்தனர்‌. அவர்களின பெயர்கள்‌ :-- 

(1) சம்பதீதான வீரபத்திர மாணிக்கம்‌ 

(2) காச்சியான அஙக சுந்தர மாணிக்கம்‌ 

(3) அழையாண்டியான சீகரண மாணிக்கம்‌ 


(4) பெரிய காச்சியான மருதவேதிய மாணிக்கம்‌ 


கீ 
(5) காச்சியான இருவுணாழிகை மாணிக்கம்‌ 


(6) சொக்க நாச்‌சியான செயத்‌அவாச்ச மாணிக்கம்‌ 
(7) தர்மியானந்த துணை மாணிக்கம்‌ 
(8) இகாண்ட நாச்சியான எதிரிலி சோழமாணிக்கம்‌. 
(9) நாச்சியான பிரசன்ன தேவர்மாணிக்கம்‌ 
(10) தேவியான வண்டுவார்குழலி மாணிக்கம்‌ 
(11) இருவாண்டாளான இல்லையம்பல மாணிக்கம்‌ 
(12) இருவாண்டாளான இசாசமாணிக்கம்‌ 
(13) தேவியான இருச்சிற்றபபல மாணிக்கம்‌ 
(14) பெரியபெண்டி சான தெர்மனாதேவிமாணிக்கம்‌ 


மூன்றாம்‌ இராசேந்திர சோழ தேவரின்‌ 
பிள்ளையின்‌ 'பெயர்‌ 


மூன்றாம்‌ இராசேந்திர சோழ தேவரின்‌ பிள்ளையின்‌ 
பெயர்‌ பேரியலுடையார்‌ இராசராச தேவரான பல்லவராயர்‌ 
என்பதாகும்‌, இச்செய்தியை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவ௩ச்‌ சுக்கரவத்திகள்‌ இராசேந்திர 
சோழதேவற்கு யாண்டு பதின்‌ஏழாவ.து இஷப நாயற்று பூர்வ 
பகூ£ச்‌.துதியையும்‌ நாயற்றுக்கிழுமையும்‌ பெற்ற பூசத்துகாள்‌ 
இராசேந்திர! சோழவள நாட்டுப்‌ புறங்காம்பை நாட்டு உசாத 
தானமான கோளகுலாசனி சருப்பதி மங்கலத்து உடையார்‌ 
இரு உசாத்தானமுடைய நாயனார்‌ கோயில்‌ ,,,, .... என்று 
தொடங்கும்‌ கல்வெட்டில்‌ காணப்பெறும்‌, '*இன்னாயனார்க்குப்‌ 
பிள்ளையான பெரியலுடையார்‌ இராசராச தேவரான பல்லவ 
ராயர்‌,கண்ட இராசராச 3 தவன்‌ சந்திக்கு ' என்னும்‌ வரிகள்‌ 
உணர்த்தும்‌, 


15 
அளிக்கப்பெற்ற நிவந்தங்கள்‌ 
விக்கிரம சோழன்‌: விக்கிரமசோழ தேவரின்‌ ஐந்தாம்‌ 
ஆட்சியாண்டில்‌ இளங்கரயுடையார்‌ முனையதரையா விக்கிரம 
சோழ கலலூரிலும்‌, புரவுவரியார்‌ கரண நல்லூரிலும்‌, இருவு 
சாத்தான முடைய நாயனார்க்குத்‌ இருகாமத்துக்காணியாக 
கிலங்கொடுத்துள்ளனர்‌, 


குலோத்துங்கன்‌ 111: மூன்றாங்‌ குலோத்துங்கனின்‌ 
இருபத்து நான்காம்‌ ஆண்டில்‌ புதப்பட்டணதன இருந்த விதி 
விடங்கப்‌ பெருமாளான உவயராமன்‌, இக்கோயிலில்‌ சந்தி 
விளக்கு ஒன்று வைப்பதற்கு ஐம்தாஅ காசை ஸ்ரீ பண்டாரத்‌ 
இல்‌ ஒடுக்கயுள்ளான்‌. இமமன்னனது இருபத்தைக்தாம்‌ 
ஆட்சியாண்டில்‌ இராசேந்திர _சோழவளநாட்டு, இடைகழ 
காட்டுச்‌ செல்கலூருடையான, இவ்வுசாத்தான முூடையார்க்கு 
நிபந்தம்‌ அளித்த செய்தி புலப்படுகிறது, நிபநதம்‌ விளங்‌ 
காகவாறு கல்வெட்டுக்கள்‌ சிதைந்து விட்டன. இக்‌ கல்வெட்‌ 
டில்‌ கண்ட இடைகழகாட்டை, , இடையளகாடு என்று 


கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


இராஜராஜன்‌ 111: பைய்யூர்‌ காட்டுப்‌ பைய்யுமான்‌ 
பிச்சன்‌ பல்லவ. சாயனான சோழிய அரையன்‌, இக்கோயிலில்‌ 
ஆசிரியலிங்கமாகஃ எழுக்தருளுவித்த பல்லவனீஸ்வரமுடைய 
காயனார்க்குத்‌ இருவமுதுபடிக்கும்‌ பூசைக்கும்‌ ஆக இரண்டுமா. 
வின்‌ ழேரையே மூன்று மா நிலத்தை, இராசராச தேவரின்‌ 
எட்டாம்‌ ஆட்யொண்டில்‌ கொடுத்துள்ளான்‌. உசாத்தான 
மான கேரள குலாசனி சதுர்ப்பேதி மங்கலத்துக்‌ கூட்டப்‌ 
பெருமக்கள்‌, உசாத்தானமுடையார்க்கு ஊர்‌ கீழ இறையிலி 
யான நிலத்துக்கு அந்தராயம்‌, கோயிறறம்பபேற, நனைப்‌ 
பிட்டு, தண்டு, குடிமை, காசு உள்ளிட்டவைகளை, இம்‌ மன்ன 


16 


ணின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டில்‌, திருப்பணிக்கு உடலாகக்‌ 
'கொடுத்துள்ளனர்‌, (உடலாக: மூலதனமாக), இவவரச௪ 
னது இதே ஆண்டில்‌, இக்கோயில்‌ திருகடை மாளிகையில்‌ 
வடபாரிசத்தில்‌ எழுந்தருளியிருக்கிற சூரிய 2 தவர்க்கு அமு 
படி. விஞ்சனங்கள்‌ உள்ளிட்டவைகளுக்‌ க உடலாக கொம்மடிச்‌ 
செய்‌ என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு மேற்கும்‌, தென்‌ 
பாற்கெல்லை புற்றிடங்கொண்ட பேரரையன்‌ நிலத்துக்கு 
வடக்கும்‌, மேல்பாற்கெல்லை சாலியப்‌ பேரைய நிலத்துக்குக்‌ 
இறக்கும்‌, வடபாற்கெல்லை இறையிலி நிலத்துக்கும்‌ ஆக 
இசைந்த பெரு நான்‌ கெல்லையுள்‌ ஈடுவுட்பட்ட மிகுஇக்‌ குறை 
-உள்ளடங்க இருமாவரை நிலத்தை, உம்பர்‌ நாட்டு மேலைவகை 
வரப்பட்ட நகரம்‌, விக்ரெமாபமண புரத்து ஈகரத்தார்‌ அளித்‌ 
அள்ளனர்‌, கன்ருப்புடையார்‌ தென்னாட்டசையர்‌ இக்கோயி 
லில்‌ மேலைத்திருநடை மாளிகையில எழுந்தருளுவித்த சுப்பிர 
மணியப்‌ பிளளையார்க்குத இருவழுதுபடிக்கு, இந்த இசா௪ 
ராச தேவரின்‌ இருபத்‌ தொன்பதின்‌ எதிராம்‌ ஆண்டு அதவாது 
முப்பதாவது ஆட்சியாண்டில்‌ நிலம்‌ விட்டனர்‌. இவ்‌ வேந்த 
னஅ முப்பத்தொன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌, இக்‌ கோயிலில்‌ 
எழுந்தருளியிருக்கிற சூரியதேவர்க்கு உம்பர்நாட்டு பேலைவகை 
பாயட்ட கரம்‌ பராந்தக புரத்து ஈகரத்தார்‌ அமுஅபடி விஞ்‌ 
சனங்கள்‌ உள்ளிட்டவைகளுக்கு உடலாக, மடையப்பன்‌ 
என்று பேர்‌ கூவப்பட்ட நில்த்தை இறையிலியாக இட்டுளள 
னர்‌, பாண்டிகுலாசணி வளநாட்டு சிற்றார்க்காடு கிழான்‌ 
அரையன்‌ நாடூடையான விழுப்பரையராஜன்‌ இவ்வுசாத்தான 
முடையார்க்கு, உச்சிச்‌ சந்தியில்‌ நாடுூடையராஜனை விழுப்ப 
ராஜர்‌ பேயரால்‌ மந்தா போனகம்‌ ௮முது செய்தறக்கடவதாக 
ஊரின்‌ ழ்‌ ஒருவேலி நிலத்தை இந்த இராசராச தேவரின்‌ 
முப்பத்தேமாம்‌ ஆண்டில்‌ வழங்கியுள்ளனர்‌, 


9 11 


இராசேந்திரன்‌ 111; இவ்வுசாத்தானமுடைய காயனூா 
கோயில்‌ மேலைத்‌ இருஈடை. மாளிகையில்‌ களரிக்குடையான்‌ 
பொன்னம்பலக்‌ கூத்தனன இருமுடி சேரழபல்லவராயா 
எழுந்தருளுஙித்த புவன்பதிநாச்சியார்‌ திருமுன்பு இக்‌ காயில்‌ 
தேவர்‌ அடியாரில்‌ சம்பத்தான வீரபத்திரமாணிக்கம்‌ உள்ளிட்‌ 
டார்‌ பங்கு இரண்டிற்கு விளக்கு ஒன்றாக வைக்கக்‌ கடவதாக 
இக்கோயில்‌ ஆதிசண்‌ 2டஸ்வா தேவகன்மிசளுக்கு, இராசேக்‌ 
திர சோழ தேவரின்‌ கான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ இசைவு தீட்டுக்‌ 
கொடுத்துள்ளனர்‌, இல்வேர்சனது இதே அண்டில்‌, மேற்‌ 
குறித்த புவனா இ நாச்சியார்க்கு பூசைக்கும்‌ இருப்பணிக்கும்‌ 
உடலாக இராசேந்‌இிர சோழபுரத்தில்‌ சேதிராயர்‌ பாரியைப்‌ 
பட்டாண்டாள்‌, ஒன்பது மா நிலத்தை அளித்துள்ளனர்‌, 
இவ்வுசாத்தான முடைய நாயனார்‌ கோயில்‌ திருப்பணி செய்‌ 
வித்த ஆண்டார்‌ பிரசன்ன தேவர்க்கு மடசேஷமாகப்‌ பன்னி 
ரண்டாந்தரத்து இறுப்பாக இட்ட ஊரில்‌, தென்மருங்கு 
மதுராந்தஈப்‌ பேரேரிக்கு வடக்கு, தருமி வாயக்காலுக்குக்‌ 
இழக்கு, பெருவழிக்குத்‌ தெற்கு, இராசேந்திர சோழபு ரத்து 
விக்ரெம சோம மூவேந்த வேளார்‌ நிலத்துக்கு மேற்கு, முப்‌ 
பத்தெட்டாவது அளவுப்படி நிலம்‌, இரண்டு மாகாணி 
இழரையே மூன்று மா முக்காணியும்‌ ஐந்தாவது நாளிலே தரு 
நாமத்‌ அக்‌ காணியாசப்‌ புகுந்தமையால்‌, அந்த நிலத்தை, இந்‌ 
நாயனார்‌ கோயில்‌ இரு௩டை மாளிகையில்‌ எழுந்தருளியிருக்‌ த 
பூசை கொண்டருளுற திருஞான சம்பந்த நாயனார்க்கும்‌; 
இருகாவுக்கரசு நாயனார்க்கும்‌, சுந்தரமூர்த்தி நாயனார்க்கும்‌ 
திருவமுஅபடிக்கு உடலாக, உசாத்தானமான கேரளகுலா 
சனி சதுர்வேதி மங்கலத்துப்‌ பெருங்குறி மகாசபையார்‌, இவ்‌ 
'வரசனது பத்தாம்‌ இட்சியாண்டில்‌ இறையிலி பண்ணிக்‌ 
கொடுத்தனர்‌, 


18 


இம்மன்னனது பதினொன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌, பைமய்யு 
மான்‌ பெரியான்‌ அழயெ பெருமாளான சோழகங்கன்‌, இங்‌ 
குத்தைப்‌ படைப்பற்றான ஊர்களின்‌ சண்டன்‌ கரம்பையில்‌, 
பத்துமா அரைக்காணி முந்திரிகை, நிலத்தை உசாத்தான 
முடையார்க்குத்‌ இருகாமத்துக்காணியும்‌ இறைபிலியுமாகக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. 


மேற்குறித்த பைய்யூழான்‌ பெரியான்‌ அழயெ பெருமா 

ளான சோழகங்கன்‌ இவ்வுசாத்தானமுடையார்‌ கோயில்‌ திரு 
வைகாசித்‌ திருநாளில்‌, தான்‌ எழுந்தருளுவித்து வந்த இருக்‌ 
காப்புகாளும்‌, இருவெழுச்சிபும்‌, திருஅரைப்புறமும்‌, ஆய 
இங்காட்களில்‌ அமுஅபடிக்கும்‌ கறியமுதுள்ளிட்ட விஞ்சன த்‌. 
அக்கும்‌ திருமேற்‌ பூச்சுத்‌ திருச்சாந்‌துள்ளிட்டனவையிற்றுக்‌ 
கும்‌, இருப்பள்ளித்தாமம்‌, இருவிளக்கெண்ணெய இ வகளுக்‌ 
கும்‌ உடலாகத்‌ தன்‌ காணியான சாக்கானமான கேரளகுலா 
சனி ௪தர்ப்பேதி மங்கலத்துப்‌ பிடாகை நம்பன்‌ குறிச்சியில்‌ 
செந்திவயச்கல்‌ என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்‌ை தயும்‌, இராச 
கெம்பீர வேளான்‌ காணிப்பற்றுக்குத்‌ தெற்கும்‌ கறிவுபட்ட 
நிலம்‌ சின்னமும்‌ ஆக, நிலம்‌ சன்னம்‌ மிகுதிக்‌ குறைவு உள்‌ 
பட்ட நிலத்தையும்‌, இவ்வசசனது பதினொன்றாம்‌ ஆண்டு 
முதல்‌ இத்திருகாள்களுக்கு உடலாகத்‌ இருகாமத்துக்‌ காணி 
யும்‌ இறையிலியுமாக அளித்துள்ளான்‌, 

(இருகாமத்துக்காணி - சிவபெருமானுக்குரிய நிலம்‌ 

இறையிலி ௮ வரியில்லாமல்‌ 

உட லாக மூலதனமாக, சின்னம்‌--11101101), 

சொக்கநாயனான இராச கம்பீர சோழிய அரையன்‌ 

உசாத்தானமான கேரளகுலாசனி சதுர்ப்பேதி மங்கலத்துப்‌ 
பிடாகை நம்பன்‌ குறிச்‌ சிபில்‌ இரண்டு மா நிலத்தைத்‌ இருக்கை 
கொட்டிப்புறமாக வழங்கியிருக்கான்‌. அவனே இவ்வுசாத்‌ 


19 

தானமுடைய நாயனார்க்கு நாடூுடைய நாயகன்‌ சந்தி என்று 
அமுகசெய்தருளுநறெ சந்திக்கு அ௮முதுபடிக்கும்‌ விஞ்சனத்‌ 
அக்கும்‌ உடலாக நம்பன்‌ குறிச்சியில்‌ மாகாணி முந்திரிகைக்‌ 
இழரை நிலத்தை, இந்த இராசேந்திரசோழ தேவர்‌ காலத்தில்‌ 
கொடுத்துள்ளான்‌, பையயுழான்‌ பல்லவராயன்‌ வாணராய 
னான சோழிய அரையன்‌ இக்காயனார்‌ கோயில்‌ மேலைத்‌ திரு 
நடை மாளிகையில்‌ எழுந்தருளுவித்த பல்லவன்‌ மாதேவீஸ்‌ 
வரமுடைய நாயனார்க்குத்‌ இருப்படிமாற்‌ றுக்கும்‌ கறியமுது 
உள்ளிட்ட விஞ்சனங்களுக்குமாக இவ்வூர்ப்‌ பிடாகை ஈம்பன்‌ 
குறிச்சியில்‌ திருகாமத்துக்காணி இறையிலியாக நிலம்‌ கொடுத்‌ 
அள்ளான்‌, மேற்குறித்த பல்லவராயன்‌ இவவுசாத்தான 
முடையார்‌ திருமன. விளாகத்து வடக்கில்‌ இருவீ தியில்‌ 
வாணராயர்‌ மடத்துக்கு மடப்புற இறையிலியாக நம்பன்‌ குறிச்‌ 
சியில்‌ ஒரு மாமுக்காணி அரைக்காணி திழரையே இரண்டு 
மாவை, இவ்வேந்தன்‌ காலத்தில்‌ தந்துள்ளான்‌. (மடப்புற 
இறையிலியாக ௪ வரியில்லாமல்‌, மடத்துக்கு கிவரதமாக), 


செம்பங்சுடையான்‌ திருச்சிற்றம்பல முடையான்‌ கூத்‌ 
தாடு நாயனார்‌, இக்கோயிலில்‌ : எழுந்தருளுவித்‌த திருஞானம்‌ 
பெற்ற பிள்ளையார்க்கு இருநாள்‌ ௮ழிவுகளுக்கும்‌, அமுஅபடி, 
சாத்துபடி, கறியமு௮, விஞ்சனம்‌ உள்ளிட்டவைகளுக்கும்‌ 
ஆச, கோளகுலாசனி சதர்ப்பேதி மம்கலத்துப்‌ பெருங்குறி : 
மகாசபையார்‌ ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கு இறை 
மிலியாகக்‌ கொடுத்துள்ளனர்‌, (இருநாள்‌ அழிவு ௫ திருகாட்‌ 
செலவு). 


இந்த இராசேர்திா சோழன்‌ காலத்தில்‌, பெருக்‌ 
தொண்டை மண்டலத்து வெள்ளூர்‌ வேணுழான்‌ ஆதித்த 
தேவன்‌, இவ்வுசாத்தானமுடையார்‌ கோயிலிலே, ஸ்ரீ 


20 


மாஹேஸ்வாருக்கு நாள்‌ ஒன்றுக்கு ஒரு ஓடு கொடுக்குமாறு 
நிபந்தம்‌ அளித்திருந்தான்‌. இவ்வேந்தன து பதினேழாம்‌ 
ஆட்சியாண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றதும்‌, முதல்‌ திருச்சுற்றாலை 
யைச்‌ சேர்ந்த கோபுரத்தின்‌ அடிப்பாகத்தில்‌ தென்புறமாக 
இருக்கும்‌ சல்வெட்டு, வேளுழான்‌ ஆதித்த தேவர்‌, இருவு 
, சாத்தான முடையார்க்குத்‌ இருப்பள்ளித்தாமம்‌ சாத்தியருள 
இருநக்தவனத்து நிபந்தம்‌ விட்டிருந்த செய்தியைச்‌ குறிப்பிடு 
கின்றது, 

இதே அண்டில்‌, இம்மன்னன அ மகனாகிய பெரியலுடை 
யார்‌ இராசராச தேவரான பல்லவராயர்‌ கண்ட இராசராச 
தேவன்‌ சந்திக்கு அமுஅபடி சாத்துபடி உள்ளிட்டவைகளுக்கு, 
 சேளகுலாசனி சதுர்ப்பேதி மங்கலத்துப்‌ பெருங்குறி மகா 
சபையார்‌ இறையிலியாக நிலம்‌ கொடுத்துள்ளனர்‌, 


பாண்டியன்‌: முதல்‌ கோபுரத்தின்‌ வாசலடியில்‌ தென்‌ 
பக்கமாயுள்ள அம்‌, மிகவும்‌ சிதைந்த தமான, பேருமாள்‌ சுந்தர 
பாண்டியர்‌ கல்வெட்டு, இறைவன்‌ பவனி வருதற்குரிய இரு 
வீதியைப்பற்றிக்‌ குறிப்‌ படுனெறஅு. 

அர்த்தமண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்கம்களில்‌ உள்ள 
கல்வெட்டுக்கள்‌ திருவிளக்குப்‌ புறங்களுக்குரிய நிலங்களைப்‌ 
பற்றி மிகவும்‌ விரிவாகக்‌ கூறுகின்றன, 

இவைகளேயன்றி, திருப்பள ளியெழுச்சி, அமாவாசிப்‌ 
புறம்‌ இவைகளுக்கும்‌ நிலங்கள்‌ விடப்பெற்றிருந்தன, 





21 
சேர்க்கை 

இக்கோயில்‌ கல்வெட்டுக்களின்‌ மூலங்கள்‌ (Texts) எவ்‌ 
வானு இருக்கும்‌ என்று எண்‌ ணுவார்க்குப்‌ பயன்படுமாறு, தில 
வற்றைக்‌ ழே குறித்துள்ளேன்‌, இவை தென்‌ இந்தியக்‌ 
சல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ இதுகாறும்‌ வெளிவராதனவாம்‌, 

இராசேந்திரசோழ தேவர்‌ 
்‌ கல்வேட்டு 1 

ஸவஸ்திஸ்ரி திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராஜேந்திர 
சோழ தேவற்கு மாண்டு பன்னிரண்டாவஇன்‌ எதிராமாண்டு 
இராசேந்திரசோழ வளநாட்டு புறங்கரம்பை நாட்டு உசாத்‌ 
தானமான கோள குலாசனிச்‌ சதர்ப்பேதிமங்கலத்து 
உடைய திருவுசாத்தானமுடையார்‌ ே தவதானத்து ஊர்‌ குடி 
மக்களும்‌, இன்னயனார்‌ தேவதானத்துக்கு வெள்ளாழ்மை 
செய்த இருக்குமாண்டார்களும்‌ இவ்வனைவோம்‌, தொண்டை 
மண்டலத்து ஆதிச்ச தேவற்கு நாங்கள்‌ இசைவு தட்டு 
கொடுத்த பரிசாவது.- இந்நாயனார்‌ தேவதானம்‌ ஊர்‌ கழ்‌ 
இறையிலியாய்‌ இவர்‌ குடிரீங்காத்‌ தேவதானமாக சண்டேசுரப்‌ 
பெருவிலைகொண்டு தஇிருமுக்கொடுக்குப்‌ புறமாக இவரிட்ட 
இசைவு தீட்டு பெருமான்‌ வயக்கலுக்கு, பிள்ளையாக பாலுடை 
யேறுகையில்‌ ........ர்‌ செய்த மதக்கு சாக்‌ திவரிப்படியே 
ஆட்டைக்கு ஐ.ராள்‌ ஏறி இதுக்கு செயிது குடக்கக்ட.வோ 
மாகவும்‌, இப்படி சந்திராதித்த வமையும்‌ நாங்கள்‌ செய்யக்‌ 
கடவோமாகவும்‌. இப்படி கல்‌ வெட்டிக்‌ கொள்ளக்‌ கடவ 
தாகவும்‌, இப்படி சம்மதித்து இசைவு இட்டுச்‌ குடுத்தோம்‌ 
ஆதிச்ச தேவற்கு இவ்வனை வோம்‌, 

கல்வேட்டூ 11 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ இராசேந்திர 

சோழ தேவர்க்கு யாண்டு மீன நாயற்று பூர்வ பக்ஷத்து 


24 


தீசமியும்‌ செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற புனர்பூசத்து நாள்‌ 
இராசெந்திரசோமழ வளநாட்டு புறங்கரம்பை நாட்டு பிரம 
தேசம்‌ சாக்சானமான கோளகுலாசனி ௪அர்ப்பே திமங்கலத.து 
உடையார்‌ ஆஇசண்டேசுவர தேவகன்மிகளோம்‌. பாண்டி 
குலாசனி வளநாட்டு கூற்றத்து களரிக்குடையான்‌ அரையன்‌ 
பென்னம்பல கூத்தனான இருமுடி ?சாழ ப., ட பரிசாவது 
- இக்காயனார்‌ கோயில்‌ மேலைத்‌ இருகடை க்ளிக்‌ இவர்‌ 
எழுந்தருளுவித்த... நாச்சியார்க்கு அமுஅபடி க்கு இவ்வூர்‌ 
உடையார்‌ தந்த காசு மூவாயிரமும்‌, வடக்கில்‌ இருகடை 
மாளிகையிலே திருப்பணி செய்யவந்த கல்லுக்கு விலைப்படி 
காசுக்கு உடலாக இருக்கொடுங்குன்‌ றவயிராகயுங்‌ கோவாண்‌ 
டானும்‌ உள்‌ இட்டற்கு வாக்கி குடுத்தமையில்‌ இக்காசு மூவா 
யிரமூம்‌ இந்காயனார்‌ தேவதான குட்டி மக்கள்‌ குடிவரக்க 
உபயமாக வேலிக்கு தூணியாக வந்த நெல்லு வைத்து இவர்‌ 
கள்‌ ஸ்தாபனம்‌ பண்ணுகையில்‌ சிபண்டாரத்தலே கூட்டிக்‌ 
கொண்டு இக்காள்‌ முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கு ,கானாழியாக வந்த 
அரிச பலகையிலே அளக்கவும்‌, கறியமுது விஞ்சனங்கள்‌ 
உள்ளிட்ட 'யிவையிற்றுக்கும்‌, இருவிளக்கு இரண்டுக்கும்‌ 
வேண்டுங்‌ காசும்‌ பண்டாரத்திலே இட்டு பூசையில்‌ தாழ்வு 
வராமல்‌ சந்திராதித்த வரையும்‌ செல்லவும்‌ : இக்காசு மூவா 
யிரமும்‌ வேலி அணியாக வந்த நெல்லும்‌ கொண்டு இப்படி 
பூசை செலுத்தகடவோமாக சம்மதித்து இசைவு தீட்டு குடுத்‌ 
தோம்‌, உடையார்‌ கோவில்‌ தானத்தோம்‌, பொன்னம்பலக்‌ 
கூத்தனான இருமுடிசோழ பல்லவரையாக்கு, இக்காசு மூவா 
யிரமும்‌ தேவசானத்து குடிமக்கள்‌ குடிவாரத்து வேலியால்‌ 
கெல்லு தூணியுங்கொண்டு காள்‌ ஒன்றுக்கு நானாழி அரிசி 
இருஉழமுதும்‌ இரண்டு இருவிளக்கும்‌ இட்டு, இப்பூசை செய்‌ 
வதாக கல்வெட்டுக்‌ குடு,. ஃ.. செய்ய இக்கோயில்‌ சிப்பாசாரியச்‌ 


25 


காணி உடைய. விடங்கன்னன வளவதொங்கசாரியனென்‌ 
இவை என எழுத்து, 
இராசராச தேவர்‌ 
கல்வேட்டு 1 

திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்கு 
யாண்டு மஃ-ஆவது உசாத்தானமான கேரள குலாசனி சதுர்‌ 
வேதி மங்கலத்‌அ கூட்டப்‌ பெருமக்கள்‌ ,எழுத்து நம்மூர்‌ கண 
க்கு சாக்கானமுடையான்‌ உத்தமபிரியன்‌ கண்டு நம்மூர்‌ 
உடையார்‌ இதவுசாத்தானமுடையனாயனார்க்கு பத்தாவது 
வரையும்‌ ஊர்‌ ழ்‌ இறையிலியான நிலத்துக்கு அந்தராயம்‌, 
கோயிற்றம்பபேறு, ஈனைப்டெடு, தண்டு, குடிமை, காசு உள்‌ 
ளட்வற்களும்‌ இக்‌ நாயனார்‌ இருப்பணிக்கு உடலாக சந்திரா 
இத்த வரையும்‌ குடுத்தோம்‌, இப்படியால்‌ வந்த ஊர்‌ ஒன்றான 
புக்கலே விழுக்காடு இட்டுக்கொள்ள பண்ணுவதே, இப்படி 
யால்‌ வந்தன சந்திராதித்த வரையும்‌ தவிந்தொம்‌, பணியால்‌ 
ஊர்ச்‌ கணக்கு சாக்கானமுடையான்‌ உத்‌ தமப்பிரிய நெழுத்‌ அ, 


கல்வேட்டூ 11 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்காவர்த்திகள்‌ இராசராச 
தேவர்க்கு யாணடு மிக உம்பர்நாட்டு மேலைவகை வரப்பட்‌ 
நகரம்‌ விக்கரமாபாண புரத்து ஈகரத்தோம்‌ ஊர்‌ சணக்கு 
அம்பூரூடையான்கண்டு புறங்கரம்பை நாட்டு உசாத்தானமான 
கோளகுலாசனி சதுர்வேதி மங்கலத்து உடையார்‌ இருவு 
சாத்தானமுடையார்‌ கோயில்‌ €ழைச்‌ இருகடை மாளிகை வட 
பாரிசத்து எழுந்தருளியிருக்கற சூரியதேவற்கு அமுஅபடி 
விஞ்சனங்கள்‌ உள்ளிட்டவையிற்றுக்கு உடலாக இறையிலி 
யாக இட்ட கொம்மடிச்‌ செய்‌ என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்‌ 


அக்கு ழ்பாற்கெல்லை பெரிய கோயில்‌ நம்பி நிலத்துக்கு மேற்‌ 


2d 


கும்‌ தென்பாற்கெல்லை புற்நிடங்கொண்ட 'பேரையன்‌. நிலத்‌ 
அக்கு வடக்கும்‌, மேற்‌ பாறதிகெல்லை சாவிட்பெரைய நிலத்துக்கு 
இழக்கும்‌, வடபாற்கெல்லை இறையிலி நிலத்துக்கும்‌ ஆக 
இசைந்த பெருநான்‌ கெல்லை நடுவுட்பட்ட மிகுதிக்குறை உள்‌ 
ளடங்க 'நிலம்‌ இருமாவரை, இங்‌ நிலம்‌ இருமாவரையும்‌ 
இற்றை நாளால்‌ அமுதுபடி. விஞ்சனங்களுக்கு உடலாக இரு 
நாமத்துக்காணியும்‌ இறையிலியுமாக குடுத்தோம்‌, இந்தாள்‌ 
முதல்‌ இந்‌ நிலத்தால்‌ உளள கடமை குடிமையும்‌ இறையிலி 
விநியோகங்களும்‌ உள்பட ஊரில எறட்டு இறுக்கக்‌ கட்வோ 
மாகவும்‌, இந்நிலம்‌ இருமாவரையும்‌ சந்திராதித்த வரையும்‌ 
இருகாமத்துக்‌ காணியும்‌ இறையிலியுமாகக்‌ கடவதாகவும்‌, 
இவ்வூர்‌ நகரத்தோம்‌. இப்படிக்கு இனவ ஈகரக்‌ கணக்கு 
அம்பூருடையான எழுத்து, 
வீக்ரெம சோழ தேவர்‌ 
(இவர அ கல்வெட்டில்‌ செவரிகள்‌ ) 

அறவோலைப்படி,  இரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
விக்ர சோழதேவற்கு யாண்டு ௫-வது ராசேந்திர சோழ 
வளநரட்டு புறங்கரம்பை நாட்டு கோள குலாசணி சதார்ப்பேதி 
மங்கலத்து நிலத்து இந்நாயனார்‌ தேவதான இறையிலியாக 
இளங்கரயுடையார்‌ முனையதரையர்‌ விண்ணப்பஞ்‌ செயது, 
இருகாமத்துக்காணியாக வைத்த விக்ரம சோழ .சதர்வேதி 
மங்கலத்து இடுவித்த விக்கெமசோழ நல்லூர்‌ ௫ (நிலம்‌) 
ம௬ ஓ -ம்‌ புரவுவரியார்‌ இடுவித்த இந்காயனாரக்கு திருகாமத் தக்‌ 
காணியாய்‌ காசுகொள்ளா இறையிலிபாக சீகாண ஈல்லூர்‌ 
என்று இடுயித்த ௫௨ வேலி முன்பு உடையார்‌ பழம்‌ பியறை 
யும்‌ தவிர்த்து இந்காயனா இருகாமத்துச்‌ காணியாக இடுவித்த 
நிலத்துக்கும்‌ பீடிபாடாக இஃவாலை செய்த பரிசாவது.,...... 





TAN DT TTT RTS 


ஸ்ரீ வித்‌ பிிமிரஸ்‌, கும்பகோணம்‌: 


த்‌ 
சகலகலாவல்லி. மாலை 

வெண்டா மரைக்கன்றி நின்பதந்‌ தாங்கவென்‌ வெள்ளையுள்ளத்‌ 
தண்டா பரைக்குத்‌ தகாதுகொ லோசக மேழுமளித்‌ 
துண்டா னுறங்க வொழித்தான்பித்‌ தாகவுண்‌ டாக்கும்வண்ணம்‌ 
கண்டான்‌ சுவைகொள்‌ கருமயே ௪ஃல கரைவள்வியே. 

நாடும்‌ பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நசற்கவியும்‌ 
பரடும்‌ பணியிற்‌ பணித்தருள்‌ வாய்பங்க யாசனத்திற்‌ 
கூடும்‌ பசும்பொற்‌ கொடியே கனதனக்‌ குன்றுமைம்பாற்‌ 
காடுஞ்‌ சுமக்குங்‌ கரும்பே சகலகலாவல்லியே. 
அளிக்குஞ்‌ செழுந்தமிழ்த்‌ தெள்ளமு தார்ந்துன்‌ னருட்கடலிற்‌ 
குளிக்கும்‌ படிக்கென்று கூடுங்கொ லோவுளங்‌ கெரண்டுதெள்ளித்‌ 
தெளிக்கும்‌ பனுவற்‌ புலவோர்‌ கவிமழை சிந்தக்கண்டு 
களிக்குங்‌ கலாபபயிலே சகல கலாவல்லியே. 
தூக்கும்‌ பனுவற்‌ றுறைதோய்ந்த கல்வியூஞ சொற்சுவைதோய்‌ 
வாக்கும்‌ பெருகப்‌ பணித்தருள்‌ வாய்வட நூற்கடலும்‌ , 
தேக்குஞ்‌ செழுந்தமிழ்ச்‌ செல்வமுந் தொண்டர்செத்‌ நாவினின்று 
காக்குங்‌ கருணைக்‌ கடலே சகல கலாவல்லியே, 
பஞ்சப்‌ பிதந்தரு செய்யபொற்‌ பாதபங்‌ கேருகமென்‌ 
நெஞ்சத்‌ தடத்தல ராததென்‌.-னேநெடுந்‌ தாட்கமலத்‌ ட 
தஞ்சத்‌ துவச முயர்த்தோன்செந்‌ நாவு மகமும்வெள்ளைக்‌ 
கஞ்சத்‌ தவிசொத்‌ திருந்தாய்‌ சகல க-மாவல்வியே. 
பண்ணும்‌ பரதமுங்‌ கல்வி...ம்‌ தீஞ்சொற்‌ பனுவலும்யான்‌ 
எண்ணும்‌ பொழுதெஸி தெய்தநல்‌ காயெழு தாமறையும்‌ 
விண்ணும்‌ புவியும்‌ புனலுங்‌ கனலும்வெங்‌ காலுமன்பர்‌ 
கண்ணுங்‌ கருத்து நிறைந்தாய்‌ சகல கலாவல்லியே. 
பரட்டும்‌ பொருளும்‌ பொருளாற்‌ பொருந்தும்‌ பயனுமென்பாற்‌ 
கூட்டும்‌ படிநின்‌ கடைக்கணல்‌ காயுளங்‌ கொண்டுதொண்டர்‌ \ 
தீட்டுங்‌ கலைத்தமிழ்த்‌ தீம்பா லமுதநீ தெளிக்கும்வண்ணம்‌ 
காட்டும்வெள்‌ ளோதிமப்‌ பேடே சகல கலாவல்லியே 
சொல்விற்‌ பனமு மவதாலனா முங்கவி ல்லைல 


. தல்வித்தை யூந்தந்‌ தடிமைகொள்‌ வாய்‌ ஸீ னாசனஞ்சேசச்‌ 


செல்விக்‌ கரிதென்‌ நொருகால முஞ்சிதை யரமை நல்கும்‌ 

கல்விப்‌ பெருஞ்செல்வப்‌ பேறே சகல கலாவல்லியே. 

சொர்கம்‌ பொருட்கு முயிராமெய்ஞ்‌ ஞானத்தின்‌ ரரோற்றமென்ன 
நிற்கின்ற நின்னை நினைப்பவர்‌ யார்திலந்‌ தோய்புழைக்கை 
நற்குஞ்‌ சரத்தின்‌ பிடியோ டரசன்ன நாண நடை ்‌ 

கற்கும்‌ பாதாம்புயத்‌ தாயே சகல கலரவல்லியே. 


்‌ மண்கண்ட வெண்குமைக்‌ கீழாக மேற்பட்ட மன்னருமென்‌ 


. பண்கண்டடளவிற்‌ பணியச்செய்‌ வாய்படைப்‌ போன்முதலாம்‌ 


விண்கண்ட தெய்வம்‌ பல்கோடி புண்‌ விளம்பிலுன்போம்‌ 
கண்கண்ட தெய்வ முளதோ சகல கலாவல்லியே. 


ப 3 ட்‌ % த்‌ ட த i 


நரம்‌ 


10 


1 


௨ 


ப 2 , ர பை. 
ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ பிரபத்தத்‌ திரட்டு 

டாக்டர்‌ சர்மிநாத.ஐயா கு குறிப்புமையுடன்‌ 
மீனாட்யெம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ த்த 


0 
0. 
0 


இல்ம்‌ 
முத்துக்குமாரசாமி பிள்ளைக்‌ தமிழ்‌, வ டம 
சிதம்பர. செய்யுட்‌ கோவை க்க 
கந்தர்‌ கலிவெண்பா i 

ஆங்கிலம்‌, ஹிந்தி மொழிபெயர்ப்புக்களுடன்‌ 0: 0 


: குந்‌ ந்தர்‌. அலங்காரம்‌ குறிப்புரையுடன்‌ ட வழு 4 0 


11. 
122 

்‌ திருவாசகம்‌ த 
14. 
15. 
16. 
17, 


அபிராமி அந்தாதி தி. வா. ஐ. குறிப்புரையுடன்‌ 
சிவஞான சித்தியார்‌ '. 
. ஆங்கிலம்‌, ஹிந்தி மொழிபெயர்‌ 'புக்களுடன்‌ Si 


தர்‌ கலிவெண்பா... 3 


தரு. ப்ட்டுச்சாமி இதுவா த்க்‌ 


ள்‌ ஒன்பதரம்‌ திருமூறை - ட்டா ச்‌ ட்டன 


1 'ல்லாண்‌. 


சுந்தரர்‌ க்ப்‌ 
திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 


அம்மையார்‌. அற்புதத்‌ திருவந்தாதி 
முது மொழ மேல்‌ வைப்பு. 


இருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ ஆக்கல்‌. 


பதினோர்‌ திருமுறை... 


இடைக்குமிடம்‌: — 


திரு. 1.1. குமரகுருப்ரன்‌ பின்னை இவர்கள்‌ B. பத 1. 


வக்கீல்‌, - 


நானே வில்‌ டிர்ஸ்டீ, டட சுவாமிகள்‌: மடம்‌, ்‌ 


ஸ்ரீவைகுண்‌ ம்‌ ( திருசெல்வேலி,... 


யா பிரஸ்‌, கும்பகோணம்‌ 





